﻿54. மூசா தம் சமுதாயத்தாரிடம், "என் சமுதாயத்தாரே! நீங்கள் காளைக் கன்றை (கடவுளாக) ஆக்கிக்கொண்டதன் மூலம் உங்களுக்கு நீங்களே அநீதி இழைத்துவிட்டீர்கள். எனவே, உங்களைப் படைத்த (இறை)வனிடம் நீங்கள் பாவமன்னிப்புக் கோருங்கள்; உங்களை நீங்களே கொலை செய்துகொள்ளுங்கள். இதுவே உங்களைப் படைத்த (இறை)வனிடம் உங்களுக்கு நன்மையாக அமையும்" என்று கூறியதை எண்ணிப்பாருங்கள். பின்னர் அவன் உங்களை மன்னித்தான். நிச்சயமாக அவனே மிகவும் மன்னிப்போனும் மிகுந்த கருணையாளனும் ஆவான்.
-------------------------------------------
காளைக் கன்றைக் கடவுளாக வழிபட்டுவந்த இஸ்ரவேலர்களின் உள்ளத்தில் அது தொடர்பாகக் குற்ற உணர்வு ஏற்பட்டது. அதையடுத்து அவர்களை அல்லாஹ்  மன்னித்தான். அந்த மன்னிப்பு எந்த விதத்தில் இருந்தது என்பதை இவ்வசனம் விவரிக்கிறது.
இறைத்தூதர் மூசா (அலை) அவர்கள் தம் சமூக மக்களான இஸ்ரவேலர்களிடம், "காளைக் கன்றைக் கடவுளாக ஆக்கி வழிபட்டதால் உங்களுக்கு நீங்களே தீங்கிழைத்துக்கொண்டீர்கள். ஆகவே, உங்களைப் படைத்த ஏக இறைவனிடம் நீங்கள் பாவமன்னிப்புக் கோருங்கள்" என்று கூறினார்கள். "படைத்தவனிடம் பாவமன்னிப்புக் கோருங்கள்" என்று குறிப்பிட்டதன் மூலம் இஸ்ரவேலர்கள் இழைத்த குற்றத்தின் கன பரிமாணம் இங்கு உணர்த்தப்படுகிறது. படைத்தவன் ஒருவன் இருக்க, அவனை விட்டுவிட்டு வேறொன்றை வழிபட்ட நீங்கள், படைத்தவனிடமே பாவமன்னிப்புக் கோருங்கள் என்று சுட்டிக்காட்டப்படுகிறது.

இஸ்ரவேலர்களின் பாவமன்னிப்பு 
-----------------------------
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: இறைத்தூதர் மூசா (அலை) அவர்கள், வல்லமையும் மாண்பும் மிக்க தம்முடைய இறைவனின் உத்தரவின் பேரில், இஸ்ரவேலர்கள் தம்மைத் தாமே கொலை செய்துகொள்ள வேண்டும் என உத்தரவிட்டார்கள். காளைக் கன்றை வழிபட்டுவந்தவர்களிடம் இது தெரிவிக்கப்பட்டது.
உடனே அவர்களனைவரும் (கீழே) அமர்ந்தனர். காளைக் கன்றை வழிபடாத (நல்ல)வர்கள் தங்கள் கைகளில் உடைவாட்களை எடுத்துக்கொண்டு நின்றனர். அப்போது காரிருள் ஒன்று அவர்களைச் சூழ்ந்துகொண்டது.
உடனே, அவர்களில் சிலர் வேறு சிலரை வெட்டத் துவங்கினர். இறுதியில் அவர்களைவிட்டும் இருள் விலகியது. அப்போது அவர்களில் எழுபதாயிரம் பேர் கொல்லப்பட்டிருந்தனர். கொல்லப்பட்ட அனைவருக்கும் அதுவே பாவமன்னிப்பாக அமைந்தது; கொல்லப்படாத மற்றவர்களுக்கும் அதுவே பாவமன்னிப்பாக அமைந்தது.
இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்கள் தமது அறிவிப்பாளர்தொடர் வழியாக இதை எடுத்துக்கூறியுள்ளார்கள்.
விரிவுரையாளர் சுத்தீ (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: காளைக் கன்றை வழிபட்டவர்களும் அதை வழிபடாத (நல்ல)வர்களும் வாட்களால் ஒருவரையெ?ருவர் தாக்கிக்கொண்டனர். இரண்டு பிரிவினர்களிலும் கொல்லப்பட்டவர்கள் உயிர்த்தியாகிகளாயினர். இஸ்ரவேலர்கள் அனைவருமே அழிந்துவிடுவார்கயோ எனுமளவிற்கு அதிகமானோர் கொலையுண்டனர்; இவ்வாறு எழுபதாயிரம் பேர் கொல்லப்பட்டனர்.
இறுதியில் மூசா (அலை) அவர்களும் ஹாரூன் (அலை) அவர்களும் "எங்கள் இறைவா! இஸ்ரவேலர்களை (முற்றாக) நீ அழித்துவிடப்போகிறாயா? எங்கள் இறைவா! எஞ்சியிருப்பவர்களையாவது விட்டுவைப்பாயாக!" என்று பிரார்த்தித்தார்கள்.
உடனே ஆயுதங்களைப் போட்டுவிடுமாறு அல்லாஹ்  உத்தரவிட்டதுடன், அந்த மக்களை மன்னிக்கவும் செய்தான். அவ்விரு பிரிவினர்களில் கொல்லப்பட்டவர்கள் உயிர்த் தியாகிகளாகவும், கொல்லப்படாத மற்றவர்கள் (போராளிகள் என்ற அடிப்படையில்) மன்னிக்கப்பட்டவர்களாகவும் ஆயினர். இதையே "பின்னர் அவனே உங்களை மன்னித்தான். நிச்சயமாக அவன் மிக்க மன்னிப்போனும் மிகுந்த கருணையாளனும் ஆவான்" எனும் வசனத்தொடர் குறிப்பிடுகின்றது.
இப்னு இஸ்ஹாக் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: இறைத்தூதர் மூசா (அலை) அவர்கள் (அல்லாஹ் விடம் உரையாடிவிட்டுத்) தம்முடைய சமூகத்தாரிடம் திரும்பியபோது (அவர்கள் வழிபட்டுக்கொண்டிருந்த) காளைக் கன்றை எரித்து (அதன் சாம்பலை)க் கடலில் தூவிவிட்டார்கள். அதன் பின்னர், அந்த மக்களில் தாம் தேர்வு செய்த சிலரை அழைத்துக்கொண்டு தம் இறைவனிடம் சென்றார்கள்.
அப்போது, அவர்களை இடி முழக்கம் தாக்கியது. (அதனால் அவர்கள் அனைவரும் மாண்டனர்.) பின்னர் அவர்கள் மீண்டும் (உயிர்கொடுத்து) எழுப்பப்பட்டனர். அப்போதுதான் மூசா (அலை) அவர்கள் காளைக் கன்றை வழிபட்ட குற்றத்திலிருந்து இஸ்ரவேலர்களுக்கு மன்னிப்பளிக்குமாறு இறைவனிடம் கோரினார்கள். அதற்கு அல்லாஹ் , "அவர்களனைவரும் தம்மைத் தாமே கொலை செய்துகொண்டாலே ஒழிய (நான் பாவமன்னிப்பு வழங்க) முடியாது" என்று கூறிவிட்டான்.
அதற்கு அந்த மக்கள், "அல்லாஹ் வின் கட்டளை (இதுதான் என்றால் அ)தனை நாங்கள் பொறுமையோடு ஏற்கிறோம்" என்று மூசா (அலை) அவர்களிடம் கூறினர். மூசா (அலை) அவர்கள், அந்த மக்களில் காளைக் கன்றை வழிபடாதவர்கள், அதை வழிபட்டவர்களுக்கு மரண தண்டனையை நிறைவேற்றுமாறு உத்தரவு பிறப்பித்தார்கள். உடனே அந்த மக்கள் கொல்லத் துவங்கினர்.
அதைக் கண்ட மூசா (அலை) அவர்கள், (மனம்) நொறுங்கிப்போனார்கள். பெண்களும் குழந்தை குட்டிகளும் மூசா (அலை) அவர்களிடம் அழுது புலம்பினர். அவர்களுக்காக (அல்லாஹ் விடம்) பாவமன்னிப்புக் கோரினர். அப்போது அல்லாஹ்  அவர்களை மன்னித்தான். மேலும், மூசா (அலை) அவர்கள் அந்த மக்களைவிட்டும் வாட்களை உயர்த்துமாறு உத்தரவிட்டார்கள்.
அப்துர் ரஹ் மான் பின் ஸைத் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: இறைத்தூதர் மூசா (அலை) அவர்கள் (அல்லாஹ் விடம் உரையாடிவிட்டுத்) தம்முடைய சமூகத்தாரிடம் திரும்பினார்கள். அப்போது (மக்களெல்லாம் காளைக் கன்றை வழிபட்டுக்கொண்டிருக்க) அவர்களில் எழுபது பேர் மட்டும் அதிலிருந்து விலகி, ஹாரூன் (அலை) அவர்களுடன் தனியே சென்றுவிட்டார்கள். அந்த எழுபது பேரிடம் மூசா (அலை) அவர்கள், "உங்கள் இறைவன் வாக்களித்த இடத்திற்குச் செல்லுங்கள்" என்று கூறினார்கள். அதற்கு அவர்கள், "மூசா! (அந்த மக்கள் செய்த தவறுக்கு அவர்களுக்கு) பாவமன்னிப்பு ஏதும் கிடையாதா?" என்று கேட்டனர்.
அதற்கு மூசா (அலை) அவர்கள், "(மன்னிப்பு) உண்டு. உங்களை நீங்களே கொலை செய்துகொள்ளுங்கள். இதுதான் உங்களைப் படைத்த (இறை)வனிடம் உங்களுக்கு நன்மையாக அமையும். (இதுவே உங்களுக்குப் பாவமன்னிப்பாகும்)" என்று கூறினார்கள்.
உடனே அந்த மக்கள் உடைவாட்களையும் கத்திகளையும் (உறையிலிருந்து) உருவினர். அப்போது, அவர்கள் மீது மூடுபனி அனுப்பப்பட்டது. (அதனால் அங்கு இருள் சூழ்ந்தது.) அவர்கள் ஒருவரை ஒருவர் கைகளால் தொட்டுத் தடவிப் பார்த்துச் சிலர் சிலரைக் கொன்றனர். அவர்களில் ஒருவர் தம் தந்தையையோ சகோதரனையோ சந்திப்பார். ஆனால், அவர் யாரென்று தெரியாமலேயே அவரைக் கொல்வார்.
அப்போது அவர்கள் "அல்லாஹ்  தனது திருப்தியைத் தெரிவிக்கும்வரை யார் தம்மைக் கட்டுப்படுத்திக்கொள்கிறாரோ அந்த அடியாருக்கு அல்லாஹ்  கருணை காட்டுவானாக!" என்று முழங்கிக்கொண்டிருந்தனர். அவர்களில் கொல்லப்பட்டோர் உயிர்த் தியாகிகளாயினர். உயிர் பிழைத்தவர்கள் மன்னிக்கப்பட்டனர்.
இவ்வாறு குறிப்பிட்ட அப்துர் ரஹ் மான் பின் ஸைத் (ரஹ் ) அவர்கள், "பின்னர் அவன் உங்களை மன்னித்தான். நிச்சயமாக அவனே மிக்க மன்னிப்போனும் மிகுந்த கருணையாளனும் ஆவான்" எனும் இந்தத் தொடரை ஓதினார்கள்.
